பட 
கரந்தைத் தமிழச்சங்கம் , 


தஞ்சை. 


விரோதிகிருது வைகாசிமீ கூ 

தாபிக்கப்பெற்றது . 


இரண்டாவது ஆண்டு நிறைவு 
அறிக்கைப்பத்திரம் . 


பாதாபி- பிரமாதீச ரூ 


TRICHINOPOLY : 


S. GEORGE & Co. 


1913 . 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் . 

தஞ்சை . 


இரண்டாவது ஆண்டுநிறைவு 


அறிக்கைப்பத்திரம் . 


பரிதாபி - பிரமாதீச வரும் . 


" மன்றவாணன் மலர் திருவருளால் , தென் 
றமிழ் மகிமைச் சிவணிய செய்த , அடியவர்கூட்டமும் 
ஆதிச்சங்கமும் , படியின் மாப்பெருமை பரவுறு சோழ 
னும் , சைவமாதவருந் தழைந்தினிதிருக்கும் , மையறு 
சோழ வளநாட்டி ” ற்கோர் வதனமெனப்பொலியும் 
தஞ்சையில் திலதமெனமிளிரும் கரந்தைப்பதியில் 
சென்ற வீராண்டுகளாய்த் தமிழ்ப்பயிர் விளைப்பான் 
றொடங்கி யுழைத்து வரும் நம் சங்கத்தின் முயற்சி 
எல்லைகாண்டல் ஆவசியகமாம் . இவ்வாண்டு அறி 
க்கைப்பத்திரத்தை வெளியிடுவதில் , நஞ்சங்கத்தின் 
வேலையும் , ஊக்கமும் எங்களைப்போலவே எங் 

எங்களு 
க்கு உதவி புரிந்து வந்த தமிழ் காட்டகத்தாருக்கும் 


2 


பெருமகிழ் வூட்டுமென்னும் நம்பிக்கை முற்றும் 
உடையேம் . 


, 


நமது சங்கத்தின் முதல் வருட பூர்த்தி 
கொண்டாட்டத்தில் சென்னை வித்துவான் கன 
கா . நமச்சிவாய முதலியாரவர்கள் விசயஞ்செய்து 
பிரசங்கமாரி பெய்து வாடியுலர்ந்த தமிழ்ப்பயிர் தன் 
இளந்தளிர்காட்டித் தலை எடுக்கச்செய்தது பலரும் 
அறிவீர்கள் . பின்னரும் அன்று கூடி தாம் கற்றறிந்த 
நவநவமான அரிய பலவிஷயங்களை எமக்கெடு 
தோதி எங்களுக்கறிவுறுத்தினார் பலர் . இப்போரு 
ளாளர்களின் உதவியும் மறக்கற்பாற்றே ? 


அங்கத்தினர் . 


நமது சங்கத்தில் , சென்ற ஆண்டின் இறுதி 
யில் அங்கத்தினராயிருந்து தமிழ்ப்பயிர் விளைத்தா 
பதிநால்வராவர் . இவருள் ஒருவர் தமது வேலை நிமித் 
மாக பிறவூருக்கு மாற்றப்பட்டமையின் சங்கத்தில் 
ன்றும் விலகவேண்டியதாயிற்று . இவ்வாண்டில் எம் 
முயற்சி நலங்கண்டு தம் அரும்பெறல் உதவி நீட்டி 
எமது நோக்கம் இனிது நிறைவேற்றுதல் கருதி 
சங்கத்தில் புக்கார் பதினெழுவர் . இவர்கள் கூட்டுற 
வின் பயனாக நஞ்சங்கம் இன்னும் பல அருந்தொழி 
ல்கள் மேற்கொண்டு தமிழ்த்தாயின் பால் தன் கடப் 
பாடு செலுத்து மென்பது திண்ணம் . ஆயினும் நஞ் 
சங்கத்துக் காரியங்கள் விசேஷமாய் வெளியூர் அங் 
கத்தினர்களுடைய உதவியை மேற்கொண்டே செய் 
யவேண்டியிருப்பது ஒரு குறையேயாம் . இனி 


3 


நமதூரிலேயேயுள்ள தமிழபிமானச் செல்வர் பலர் 
முன் வந்து அங்கத்தினராயமர்ந்து சங்க வேலைகளை 
மேற்கொண்டு எமது முயற்சியை வளமபெறச் செய் 
வார்களென்னும் வேண் கோளுடையோம் . 


கூட்டங்கள் . 


அங்கத்தினரைப் பிரசங்க முறையிற்பழக்கு 
முன்னர் தக்க வித்துவான்கள் முன்னிலையில் சிறிது 
நூலாராய்ச்சிகள் செய்வித்துப் போதுமான இலக்கிய 
விலக்கணப் பயிற்சியுண்டான பின்னரே அவ்வழி 
விற் பழக்குதல் தகுதியென மொழிந்த சில பெரி 
யார் சொற்கிணங்கி இவ்வருட ஆரம்பந்தொடங்கிப் 
பெரிய புராண ஆராய்ச்சி நடந்து வருகின்றது . இவ் 
வாராய்ச்சி செய்ய யாதுங் கைம்மாறு கருதாது 
சிறியேமைக் கடை தேற்றுதலே தங்கடமையாகக் 
கொண்டு தங்கள் தங்கள் சபைகளில் நடக்கும் 
காலக்ஷேபங்களையும் நிறுத்தி முன் வந்து தவிய 
புராணப் பிரசங்க சபைத்தலைவர் வித்வான் கனம் 
சிவ . சோலைழத்துப் பிள்ளையவர்கள் , தஞ்சை 
சைவ சித்தாந்த சபைத்தலைவர் வித்வான் கனம் 
மகாதேவபிள்ளையவர்கள் , இன்னும் இராமசாமி 
வன்னியரவர்கள் , உலகநாத பிள்ளையவர்கள் , சிங் 
காரவேலு முதலியாரவர்கள் , சுப்பிரமணிய ஐயர 
வர்கள் , சிவஞானம் பிள்ளையவர்கள் , வேங்கட 
சாமி நாட்டாரவர்கள் , சுவாமினுத முதலியாரவர் 
கள் , பாலசுப்பிரமணியபிள்ளையவர்கள் , சொக்க 
லிங்கம் பிள்ளையவர்கள் , பழனிவேல் பிள்ளை 


4 


யவர்கள் , முதலிய பல வித்துவான்களையும் எங்கள் 
மனதார வந்திக்கின்றோம் 


இவ்வாறு புராணப் பிரசங்கம் நடந்த கூட்டம் 
களின் றொகை 33 ; இவைகளில் நடைபெற்ற தி 
விருத்தம் 659 ; அதாவது கூட்டமொன்றிற்கு எறல் 
குறைய 20 செய்யுட்கள் நடைபெற்று வந்திருக்கின் 
நன . 


இனி இவைகளையன்றி நான்கு பிரபல பொது 
ஜனக்கூட்டங்கள் நடந்தேறி யிருக்கின்றன . இக் 
கூட்டங்களில் ஒன்று நீங்க மற்றவைகளில் , தமிழை 
ஆதரியாது பலரும் கைவிட்ட இக்காலத்தும் சிற்ற 
ன்னை முறையாகவேனும் எதோ ஒருவாறு பரிபாலி 
த்து வந்த சர்வகலா சங்கத்தினர் அதை முற்றவும் 
கை நெகிழ விடுதல் கருதிச்செய்த ஏற்பாடுகளைக்குறி 
த்தும் . அரசாங்கத்தாரால் தயாரித்து வரும் அகராதி 
சம்பந்தமாகவும் , சமீபத்தில் சர்வ கலா சங்கத்தா 
ரால் ஏற்படுத்தப்பட்ட சுதேச பாஷாபட்ட பரீ 
கை ( Oriental Titles Examination ) விதிகளி 
லுள்ள சில குறைபாடுகளைப் பற்றியும் ஆலோசனை 
செய்து அச்சங்கத்தாரையும் அரசாங்கத்தாரையும் 
இவ்விஷயங்களை புனராலோசனை செய்து தக்க ஏற் 
பாடுகள் வகுக்கவென விண்ணப்பம் செய்யப்பட்ட 

இக்கூட்டங்களின் விபரம் வருமாறு : 


1. சென்ற பரிதாஸ் மார்கழி 12s 
( 15--12-12 ) பெரிய புராணத்தில் பரவை 
யார் திருக்கல்யாணம் பல பெரியோர்களின் முன் 


நாச்சி 


5 


னிலையில் வித்வான் கனம் சிவ . சோலைமுத்துப் 
பிள்ளையவர்களால் பிரசங்கிக்கப்பட்டு 

மிகவும் 
விமரிசையாக நடந்தேறியது . 


க 


11. சென்ற பரிதாளு மாசிமீ கஉ s ( 23-2-13 ) 
யன்று அரசாங்கத்தாரால் தயாராகி வரும் தமிழக 
பாதி சம்பந்தமாகவும் , கிழைத்தேய பாஷாபட் 
டப் பரீகை சம்பந்தமாகவும் , நமதரசாங்கத்தாரை 

குறை இரந்து கொள்ள , வணிக குலதிலகரும் , 
அருந்தமிழ் வள்ளலுமாகிய கானாடு காத்தான் 
ஸ்ரீமான் சா . ராம . மு . சித . பெத்தாச்சி செட்டியா 
ரவர்கள் அக்கியாசனத்தின் கீழ் ஓர் பெருஞ் சபை 
சு - டியது . அன்று கும்பகோணம் , மதுரை, நாகை , 
மன்னார்குடி , திருச்சி முதலியவிடங்களிலிருந்து பல 
வித்துவான்கள் விஜயஞ்செய்து சபையைக் கவுர 
வப்படுத்தினார்கள் . 


111. சென்ற பரிதாபி மாசி 23s ( 6-3-13 ) 
யன்று சென்னைச் சர்வ கலாசாலைப் பரீக்ஷைகளில் 
தமிழ் கட்டாய பாடமாக நியமிக்கப்படவேண்டு 
மென்று மனுச் செய்து கொள்ள தஞ்சை கல்யாண 
சுந்தரம் உயர்தரக்கலாசாலைத் தலைமை உபாத்தி 
யாயர் கனம் T. இராசமையங்கார் அவர்கள் B.A. , 
1. T. , அக்கிராசனத்தின் கீழ் ஓர் கூட்டம் கூடியது . 


IV . பிரமாதீச 

பிரமாதீச சித்திரைமீ கஉ ( 13-4-13 ) 
யன்று , தமிழ் கட்டாய பாடமாக இருக்கவேண்டிய 
தில்லை யெனச் சர்வ கலாசாலை சங்கத்தினரால் தீர் 
மானிக்கப்பட்ட பிறகு , பின்னும் அதை வற்புறுத்தி , 


6 


ஆங்கிலபண்டிதர்களின் ஆக்ஷேபங்களைத்தக்கநியாய 
வாயிலாய் மறுத்துத்தமிழைக்கட்டாய பாடமாகச் 
செய்யவேண்டிய ஆவசியகத்தைத் தெள்ளிதின் ஓர் 
புத்தக ரூபமாக வெளியிடவேண்டி ஹைக்கோர்ட் 
வக்கீல் கனம் சாம்பழர்த்திராவ் அவர்கள் B.A. , 
B. L. , அக்கிராசனத்தின் கீழ் ஒர் சபை கூடியது . 


இக்கூட்டங்களை வன்றி தொழிலாலோசனைக் 
கூட்டம் ஒன்றும் காரிய நிர்வாக சபைக்கூட்டம் 
மூன்றுமாக இவ்வருடத்தில் நடந்தேறிய கூட்டங் 
கள் நாற்பத்தொன்றாம் . 


புத்தகசாலை . 


( கரந்தைத்தமிழ்ச்சங்கக் கலாநிலையம் " என 
ப்பெயரிய நமது சங்கப்புத்தகசாலை பரிதாபிளு 
ஆனி கூகஉ வன்று நம் சங்க ஆதரிப்பாளருள் 
( Patron ) ஒருவராகிய கனம் வா . கோபாலசாமி 
இரதனத இராசாளிசாரவர்களால் திறக்கப்பட் 
டது . இது தாபிக்கப்பட்டது முதல் நம் சங்கத்தினர் 
க்கும் , மற்றும் நமது அபிமான சீலர்களாகிய பண்டி 
தர்களுக்கும் மிகவும் உபயோகமுள்ளதாயிருந்து வரு 
கிறது . ஆயினும் புத்தகசாலைக்கு இன்றியமையாத 

இலக்கியவிலக்கணங்களும் , தமிழ்ப் 
பாஷா தத்துவ , சரித்திர ஆராய்ச்சிகளுக்கு வேண் 
டப்படுவனவாகிய சில ஆங்கில புத்தகங்களும் 
இல்லாத பெருங்குறையை நிவர்த்திப்பது அருந்தமி 

பிமானிகளின் கடனாம் . நமது புத்தகசாலையிலு 
ள்ள கால்களின் தொகை 112 ; இவைகளில் சங்கத் 


7 


தின் மூலதனத்தினின்றும் வாங்கியது 31 ; தமிழ் 
பிமானிகளால் உதவப்பட்டது 81 . 


இடம் . 


நமது சங்கத்திற்கென சொந்தமான இடவசதி 
யில்லாக் குறையால் ஏற்படும் கஷ்டங்களை அளவி 
ட்டுரைத்தல் கூடாதாகும் . குறிர்த காலங்களில் 
பிறர் கட்டிடங்களில் பிரவேசித்து நமது கூட்டங் 
கள் நடத்துவது கூடாதாயிருப்பதோடு , கூட்டங்க 
ளுக்கு வேண்டிய பாய் , விளக்கு முதலிய தட்டுமுட்டு 
களை ஒவ்வொரு முறையும் எடுத்துச் செல்லுதல் சுல 
பமாயில்லை . நாம் இப்போது கூட்டங்கூடிக் கல்வி 
பயிலுவதற்கு கரந்தை ஸ்ரீ அப்பாவு செட்டியாரவர் 
கள் தமது சத்திரத்தில் இடங்கொடுத்து உதவியது. 
பாராட்டற்பாலதேயாயினும் பெரிதும் பயன்படுவத 
ற்குத் தகுதியான வசதிகளை அமைத்துக் கொடுக்க 
அவர்களுக்கு மனதில்லாமை எம்முடைய நிர்பாக்கி 
யமேயாம் . நஞ்சங்கத்தினர் வேண்டும்போது சென் 
று ஏகாந்தராயிருந்து நூலாராய்ச்சி செய்யவும் , பா 
டங்கேட்டுக்கொள்ளவும் எவ்வளவு முட்டுப்பாடுகளி 
ருக்கின்றனவென்பது பிரசித்தம் . புத்தக அலமா 
ரியை இங்கு வைத்துக்கொள்வதற்கும் இயலாது 
நமது சங்கத்தலைவர் இல்லத்தில் வைத்திருப்பதே 
சொந்தவிடமில்லாக் குறையால் வரும் இடர்ப்பாடு 
களைத் தெள்ளிதில் புலப்படுத்தும் . இப்பெருங் 
குறையினை அருந்தமிழாளர் அருள்கூர்ந்து விரை 
வில் அகற்றிவைப்பாரென்னும் வேண்டுகோள் பெரி 
தும் உடையேம் . 


3 


எமது நோக்கம் . 


ப் 


பாவையை 


மேற்கூறிப்போர் தவற்றல் தமிழ் நன்மக் 

அடிக்கடி ஒருங்கு கூட்டி அவர் தம்முள் 
களித்து உறவாடி அளவளாவுந் துணையான் எல் 
லாப்பண்புந்தாங்கு மொருமொழி பேசுமதனாலெய் 
தும் தவிராத நட்பினைப்போல் தகுநட்பு வேறில்லை 
யாதல் காட்டி 

காட்டி நம் சங்கம் அவருள் ஒற்றுமை 
யுண்டாக்கியது 

ம் அறிந்தபடி . 
பொழுது நம் 

உள்ளபடி நோக் 
குமிடத்து அதற்காவது அதையே விரும்புவாருக் 
சாவது யாதும் பெரும் பயன் இருப்பதாகத்தெரிய 
வில்லை . தமிழையோது வார் தரித்திரத்தையே நாடு 
வாராகவிருக்கின்றனர் . இதற்குக் காரணம் 

விசாரிப்பின் தமிழ்ப் பயிற்சியான் இப்போ 
துண்டாகும் இலௌகீகப் பிரயோசனம் ஒன்றுமில் 
லாமையேயாம் . தமிழர்களை முன்னுக்குக்கொணர் 
தல் கருதி எழுந்த நஞ்சங்கம் அதற்கு அதுகுண 
மான காரியங்களைத் தேடுதல் முறையாகும் . 
ரை , சிதம்பரம் முதலிய விடங்களில் தாபிக்கப்பெற் 
றுள்ள தனித் தமிழ்க்கலாசாலைகள் போல வேறு பல 
ஏற்படுவதால் அதிகப் பிரயோசனமில்லையாகசீவனா 
ர்த்தத்திற்கு உதவும்படியான கைத்தொழில்களை 
நமது தமிழ்ப் பாடசாலைகளில் கற்றுக்கொடுக்கும் 
படி ஏற்பாடு செய்து இக்குறையினை நிவர்த்தி செய் 
யும் கருத்துடையோம் . 


தென 


நமது நாட்டில் பண்டைக்காலத்து நின்று நிலவி 
இறந்துபட்ட சிறந்த கைத்தொழில்களையும் அவற் 


9 


றிற்கு இன்றியமையாதசாஸ்திரங்களையும் ( Sciences ) 
கற்பிக்கும் பெரிய செந்தமிழ்க் கலாசாலை யொன்று 
தாபிப்பின் மாணவர்கள் தமிழ்ப் பயிற்சியோடு சீவ 
னோபாய வழிகளிலும் தேர்ச்சி பெறுவாராகையால் 
நம்மனோர்க்குத் தமிழ் பால் இப்பொழுதுள்ள வெ 
றுப்பு நீங்கிப் பெரிதும் விருப்புண்டாகு மென்ப 
தில் எட்டுணையும் ஐயமின்று . 


நாட்டு 


இன்னும் பிள்ளைகள் பயிலும் கைத்தொழில்க 
ளுக்கு வேண்டும் சாஸ்திர நூல்களைப் புதிதாக மே 

மொழிகளினின்று மொழி பெயர்த்துக் 
கொள்ளும் கட்டாயம் ஏற்படுகின்றமையின் நமது 
பாஷையில் சாத்திர நூல்களில்லாக் குறையும் நிவர் 
த்தியாதல் கண்கூடாம் . இதைப்பற்றி விரித்துக் 
கூறவேண்டுவதின்று . இத்தகைய பெருங் சலாசாலை 
யொன்று தாபிப்பது எங்கள் முடிவான நோக்கமா 
யினும் இது பெருத்த திரவிய சகாயமின்றி ஆகாத 
காரியமாகையால் கூடிய சீக்கிரம் நம் தமிழபிமான 
சீலர்களின் உதவி கொண்டு கைத்தொழிலோடு தமி 
ழும் கற்பிக்கும் ஒரு சிறிய பாடசாலையாயினும் தாபிக் 
கக் கருதியுள்ளோம் . 


இரங்கல் . 


அடிக்கடி நஞ்சபைக்கு வந்து தாம் கற் 
றுத்தேறிய ஆங்கில சாத்திர நுட்பங்களை எங்களுக 
கெடுததோதி உதவிபுரிந்து வந்த கனம் ஜோசப்பிள் 
ளையவர்கள்காலஞ்சென்றமை குறித்து மிகவும் பரீ 
தபித்து இரங்குகின்றோம் . 


10 


தேய 


வாழ்த்து . 

நமது சங்கத்தின் நோக்கமும் , அதை நிறை 
வேற்றுமாறு நம் உழைப்பும் கண்டாம் . இனி , யாங் 
கொண்ட 

கருமத்தில் தளராவண்ணம் அவ்வப் 
போது ஊக்க மூட்டியும் , தமதரிய யுக்தி யோசனை 
களால் எமது முயற்சியை வளம் படுத்தியும் கீழைத் 

பாஷாபட்டப்பரீகை விதிகளிலுள்ள சில 
குறைகளைப்பற்றி அரசாங்கத்தாருக்குத் தெரிவித்து 
க்கொள்ளவேண்டி ஏற்படுத்திய பெருங் கூட்டத்தி 
ன்போது , அக்கிராசனம் வகிப்பதாக ஒப்புக்கொண் 
டிருந்த கனம் திவான் பகதூர் இராமசாமி செட்டி 
யாரவர்கள் எதிர்பாராத சில இடர்ப்பாடுகளால் வர 
யியலாது போக , யாம் தத்தளித்துத் தடுமாறிய கா 
லத்து வான் மாறினும் தான் மாறாக் கருணைப்பெ 
ருக்கத்தோடு எம்பால் கடைக்கணித்து ஈண்டுபோங் 
து மிக அழகாக அக்கூட்டத்தை நடை பெறுத்திய 
கனம் பெத்தாச்சி செட்டியாரவர்களுக்கும் தமிழ் 
ப்பெரும் பயிரை ஓங்குவிப்பதே தமது கருமமாகக் 
கொண்டு தமது உடலுயிராதியவும் நமது தமிழன் 
ளையாருக்கே தருப்பணஞ் செய்த அருந்தமிழ் வள் 
ளல் ஸ்ரீ வா - சோபாலசாமி இரகுநாத இராஜாளி 
யாரவர்களுக்கும் எங்கள் என்று மறவாக்கடப்பா 
ட்டைச் செலுத்துகின்றோம் . சபைக்கு அலங்கார 
மாகத் திகழும் சில சபைத்தலைவர்கள் போலன்றி 
இரவும் பகலும் சங்கமே கவலையாக எங்களோடு 
ஓடியாடி உழைத்துத்தமதரிய வேலைகளையும் நெகிழ 
விட்டுத் தம் அவகாசத்தைச் சங்கத்திற்குரிமையா 
ய நமது சங்கத்தலைவர் கனம் த . வே உமாம் 


11 


ஹேஸ்வரம்பிள்ளை அவர்களுக்கும் , வேண்டும் போ 
தெல்லாம் சற்றும் சலியாது பலவாறு எமக்கு உத 

அருந்தமிழ்ச் சீலர்களாகிய வக்கீல் கனம் 
1. குமாரசுவாமி பிள்ளையவர்களுக்கும் , வக்கீல் 
கனம் M. S. கல்யாண 

கல்யாண சுந்தரயையரவர்களுக் 
கும் , காசுக்கடை கனம் சோமநாதராவ் அவர்களு 
க்கும் , மளிகை கனம் வீ . சுப்பராய பிள்ளை அவர் 
களுக்கும் எங்கள் மனமார்ந்த வந்தனத்தைச்செலுத் 
துகிறோம் . 


இனி , இவ்வாறே இன்னும் பலர் முன் வந்து 
எங்களையும் ஊக்கமூட்டி அருந்தமிழ் வளம்பெற 
ஓங்கி யாண்டும் நின்று நிலவச் செய்வார்களாக , 


கரந்தட்டாங்குடி , 
பிரமாதீச ஆனிமீ 


பா . கல்யாணசுந்தரம் , 

காரியதரிசி . 


அனுபந்தம் 1 . 


கரந்தைத் தமிழ்ச்சங்கம் , 

தஞ்சை. 


ஆதரிப்பாளர் . 


ஸ்ரீமான் வா . கோபாலசாமி இரகுநாத 

இராசாளியார் அவர்கள் , F.T.S , O.S.E. 
ஸ்ரீமான் சா ராம . மு . சித . பெத்தாச்சி 

செட்டியாரவர்கள் , M. R.A.S. 


சங்கத்தலைவர் . 


ஸ்ரீமான் த.வே. உமாமஹேஸ்வரம் பிள்ளை 

அவர்கள் B. A , B.L. 


காரியதரிசி . 


ஸ்ரீமான் பா . கல்யாண சுந்தரம்பிள்ளை 

அவர்கள் . 


பொருளாளர் . 


ஸ்ரீமான் சி . தெக்ஷணாழர்த்திப்பிள்ளை 

அவர்கள் 


அங்கத்தினர்கள் . 


பூஸ்ரீமான் த.வே.உமாமஹேஸ்வரம் 

பிள்ளை அவர்கள் . B.A , B.L 
கல்யாணசுந்தரம் பிள்ளை 

அவர்கள் . 
சி . தெக்ஷணாமூர்த்திப்பிள்ளை 
R. வேங்கடாசலம் பிள்ளை 


அ . கணபதி பிள்ளை 


வே . இராதா கிருஷ்ண 

பிள்ளை 


B.A. 


31 


. 


M- மாது சாமி வன்னியர் 
R. கிருஷ்ணசாமி பிள்ளை 
T. S. முருகேசம் பிள்ளை 
அயில் ரெட்டியார் 
T. N. குருமூர்த்திப்பிள்ளை 
V. கோவிந்தசாமி நாயுடு 
P. வேங்கடாசலம்பிள்ளை 


As . 


கஉ 


51 


கங . 


கச . 


T. இராசமையங்கார் 


BA . L. T .. 


கரு . 


3 


13 


கிசு . 


M. R. ஜெகதீச செட்டியார் 
ஆ . ச . ஆறுமுகம்பிள்ளை 
லோ . சொக்கலிங்கம்பிள்ளை 


கஎ . 


3 


கஅ . ஸ்ரீமான் பொ . சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் 

கோ . கோபாலகிருஷ்ணபிள்ளை, 


கக . 


உய . 


நா . துரைசாமிபிள்ளை 


25 . 


பச்கிர் முகம்மது சாஹீப் 
E. R. நடேசபிள்ளை 


22 . 


உ . 


3 


உரு . 


21 


உசு . 


3 


கோவிந்தராஜன் 
மு . பாலகிருஷ்ணபிள்ளை 
வீ . சு . சிதம்பரம்பிள்ளை 
சா . நடேசம்பிள்ளை 
சி . சிவராமகிருஷ்ணபிள்ளை 
ஐ . குமாரசாமிபிள்ளை 
R. M. K. நடராஜ செட்டியார் , 
உ . நா . அப்பாசாமி ஐயர் 


2 . 


உஅ . 


B.A .. 


உக . 


23 


33 


கூய . 


அனுபந்தம்II. கரந்தைத்தமிழ்ச்சங்கம், 

தஞசை 
. பரிதாபிஹத்தில்வரவுசெலவுவிவரம். 


வரவு 
. 


தொகை 
. 

அ.ப. 


செலவு 
. 


தொகை 
. ரூ.அ.ப. 


மக 


அங்கத்தினர்சந்தா 


... 


25 
14 
8 
பொதுக்கூட்டச் 
செலவு 


அச்சுக்கூலி 


நன்கொடை 


சங்கம் 
பீரோ 
ஒன்று 
விற்றுமுதல் 


171 
ஸ்டேஷனரி 

பிரயாணச் 
செலவு 
9தபால்,தந்தி 

சங்கத்திற்குப்புத்தகம்வாங்கியது 
82 
156 
முதல் 
வருஷோற்சவத்திற்கு 

பீரோ 
இரண்டுக்கு 1100 
* 
விற்பனைக்குப்புத்தகம்வாங்கியது 

மயிர்ச்சாந்துவாங்கியது 


2014 1126 210 6149 2 
106 33150 3596 32103 939 
96 11 
60 


புத்தகம்விற்றுமுதல் 


... 


* 
மயிர்ச்சாந்து 
விற்று 
முதல் 


1123. 


சில்லரை 


250132 


மொத்தம் 

பாக்கியிருப்பு 
: சங்கத்தலைவர்வசம்ரூ.32-14-9 பொக்கிஷதார்வசம்ரூ.17-14-6 


50133 


மொத்தம் 
- 


301105 


மொத்தம் 
கூ 


301105 


* 
விற்பனையாகவேண்டிய 
இன்னுமுள. 


சி.தெக்ஷணாமூர்த்தி, 


தஞசை,கரந்தை, 
பிரமாதீசளு 
ஆனி 
மீ 
உ 


பா.கல்யாணசுந்தரம், 

காரியதரிசி. 


பொருளாளர் 
. 


பரிசோதனையிற்சரியெனக்காணலாயிற்று. 

அ.கணபதி, கணக்குப்பரிசோதகர் 


